Kerala Gazette No. 46 dated 21st November, 2017 . 
PART I 


Section iii 


सत्यमेव जयते 


39 


GOVERN 


30 


NMENT OF 


- பாகம் 


KERALA 


கேரள அரசு 


சட்ட (சட்டமியற்றல் - ஐ ) துறை 


அறிக்கை 


எண் 5886/ச . இ . பி . ஐ2/2017 / சட்ட 


ம் . 


2017 மார்ச் 24 
திருவனந்தபுரம் , - 

1192 மீனம் 10 / 
1939 சைத்ரம் 3 . 


கேரள மாநில சட்டப் பேரவையின் பின் வரும் சட்டம் பொது 
மக்களின் தகவலுக்காக இதனால் விளம்பரம் செய்யப்படுகிறது . சட்டப் 
பேரவையால் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2017 மார்ச் 24 - ஆம் தேதி 
ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


பி . ஜி . ஹரீந்திரநாத் , 

சட்ட செயலாளர். 


2017 - ன் சட்ட 


ம் எண் 4 


2017 - ன் ஊதியமும் படிகளும் அளித்தல் (திருத்த ) சட்டம் 

1951 - ன் ஊதியமும் படிகளும் அளித்தல் சட்டத்தை மீண்டும் திருத்தம் 
செய்வதற்குரிய ஒரு சட்டம் . 

முன்னுரை - 1951 - ன் ஊதியமும் , படிகளும் அளித்தல் சட்டம் இதற்கு 
பின்வரும் தேவைக்காக மீண்டும் திருத்தம் செய்வது உகந்ததாக இருப்பதால் ; 


G . 8/ 2017 /S - 24 . 


15 


இந்தியக்குடியரசின் அறுபத்தியெட்டாவது ஆண்டில் பின்வருமாறு சட்டம் 
இயற்றப்படுகிறது . 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும். - (1 ) இந்த சட்டம் 2017- ன் ஊதியமும் , 
படிகளும் அளித்தல் (திருத்த) சட்டம் என அழைக்கப்படலாம் . 

( 2 ) இந்த சட்டத்தின் பிரிவு 3 , 2016 ஜூன் 20 - ம் தேதி அமலுக்கு 
வந்ததாக கருதப்பட வேண்டியதும் எஞ்சிய பிரிவு உடனடியாக அமலுக்கு 
வருவதுமாகும் . 


2 . பிரிவு 8ஏ- ல் திருத்தம் . - 1951- ன் ஊதியமும் , படிகளும் அளித்தல் 
சட்டத்தில் ( 1951 - ன் XIV -வது சட்டம் ) (இதற்கு பிறகு முதன்மைச் 
சட்டம் என்று குறிப்பிடப்படும்) , பிரிவு 8எ - ன் துணைப்பிரிவு (59 ) - ல் , 
பன்னிரண்டாயிரத்தி ஐந்நூறு என்ற சொற்களுக்கு பதிலாக " இருபதாயிரம் " 
என்ற சொற்கள் சேர்க்கப்படவேண்டும் . 


3 . பிரிவு 8பி - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 8பி - ல் 
" ஐந்து இலட்சம் , " பத்து இலட்சம் என்ற சொற்களுக்கு பதிலாக 
பத்து இலட்சம் " , " இருபது இலட்சம் என்ற சொற்கள் முறையே 
சேர்க்கப்பட வேண்டும் . 


16 


